World Christian Fellowship 
www. wcflondon.com 


wceflondon(@gmail.com 


சபை மற்றும்‌ அதன்‌ நோக்கம்‌ - 06 
தலைவரின்‌ நிலை/பொறுப்பு- தகப்பன்‌ 


பாலூட்டும்‌ தாய்‌ மட்டும்‌ தந்தை. 
தாய்‌: மென்மையான கவனிப்பு 


1 தெசலோனிக்கேயர்‌ 2:7, உங்களிடத்தில்‌ பட்சமாய்‌ 
நடந்துகொண்டோம்‌; பால்‌ கொடுக்கிற தாயானவள்‌ தன்‌ 
பிள்ளைகளைக்‌ காப்பாற்றுகிறதுபோல, 


கலாத்தியர்‌ 4:19, என்‌ சிறுபிள்ளைகளே கிறிஸ்து 
உங்களிடத்தில்‌ உருவாகுமளவும்‌ உங்களுக்காக மறுபடியும்‌ 
கர்ப்பவேதனைப்படுகிறேன்‌. 


தகப்பன்‌ : வலுவான அதிகாரம்‌ 


1 தெசலோனிக்கேயர்‌ 2:12, தகப்பன்‌ தன்‌ பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதுபோல, நாங்கள்‌ உங்களில்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ 
புத்தியும்‌ தேறுதலும்‌ எச்சரிப்பும்‌ சொன்னதை 
அறிந்திருக்கிறீர்கள்‌. (47 English VIL) 

1 கொரிந்தியர்‌ 4:15, கிறிஸ்துவுக்குள்‌ பதினாயிரம்‌ 
உபாததியாயர்கள்‌ உங்களுக்கு இருந்தாலும்‌, தகப்பன்மார்‌ 
அநேகர்‌ உங்களுக்கு இல்லையே; கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சுவிசேஷத்தில்‌ நான்‌ உங்களைப்‌ பெற்றேன்‌. 


1 கொரிந்தியர்‌ 4:14-21 


1 கொரிந்தியர்‌ 3:5, அவர்‌ ஒரு வேலைக்காரன்‌ ஊழியக்காரன்‌. 
1 கொரிந்தியர்‌ 3:6, அவர்‌ ஒரு விவசாயி. 

1 கொரிந்தியர்‌ 4:1, ஊழியக்காரன்‌ தேவனின்‌ அடிமை. 

1 கொரிந்தியர்‌ 4:1, தேவ ரகசியங்களின்‌ உகீகிராணக்காரன்‌. 

1 கொரிந்தியர்‌ 10:3, புத்தியுள்ள கட்டும்‌ பணியாளர்‌. 


1 தமோத்தேயு 2:7, போதகர்கள்‌ கற்பிப்பவர்கள்‌ தூதர்கள்‌ 
என்று அழைக்கப்படுவார்கள்‌. 


2 கொரிந்தியர்‌ 5:20, போதகர்‌ ஒரு தூதற்தூதரகம்‌ போன்றவர்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 


இப்போது 1 கொரிந்தியர்‌ 4:15, போதகர்‌ ஆவிக்குரிய தகப்பன்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 


அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ இதயத்திலிருந்து நாம்‌ 
காணக்கூடிய சில பண்புகள்‌. 


1. Give birth to new sons புதிய ஆத்துமாக்களை 
பெற்றெடுப்பது. 


1 கொரிந்தியர்‌ 4:15 கிறிஸ்துவுக்குள்‌ பதினாயிரம்‌ 
உபாததியாயர்கள்‌ உங்களுக்கு இருந்தாலும்‌, தகப்பன்மார்‌ 
அநேகர்‌ உங்களுக்கு இல்லையே; கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சுவிசேஷத்தில்‌ நான்‌ உங்களைப்‌ பெற்றேன்‌. 


நீங்கள்‌ ஒரு கணவராக இருக்கலாம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ ஒரு 
சந்ததியைப்‌ பெற்றெடுக்கும்‌ வரை நீங்கள்‌ ஒரு தநதை அல்ல. 
சில கிறிஸ்தவ தலைவர்கள்‌ உள்ளனர்‌, அவர்கள்‌ ஆவிக்குரிய 
தகப்பன்மார்‌ அல்ல, ஏனெனில்‌ அவர்கள்‌ ஒருபோதும்‌ ஒரு 
குழந்தையை உருவாக்கவில்லை. 


அவர்கள்‌ ஒருபோதும்‌ யாரையும்‌ இயேசு கிறிஸ்துவிடம்‌ 
அழைத்துச்‌ செல்லவில்லை, எனவே அவர்கள்‌ ஆவிக்குரிய 
தகப்பன்‌ ஆக இருக்க முடியாது. 


அப்போஸ்தலர்‌ 18 ல்‌ அப்போஸ்தலன்‌ பவுல்‌ எப்படி 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிதீதார்‌ சபை பிறநீதது என்ற கதையை 
நாம்‌ காண்கிறோம்‌. 


பவுல்‌ கலாததியா பகுதிக்கு, பிசிதியாவின்‌ அந்தியோககியா, 
தெர்பை, லிஸ்தீதுரா மற்றும்‌ இக்கோனியா ஆகிய 
நகரங்களுக்குச்‌ சென்று சபைகளை தொடங்கினார்‌. எனவே, 
அவர்‌ கலாத்தியரை எழுதியபோது. 


கலாத்தியர்‌ 4:19, என்‌ சிறுபிள்ளைகளே கிறிஸ்து 
உங்களிடத்தில்‌ உருவாகுமளவும்‌ உங்களுக்காக மறுபடியும்‌ 
கர்ப்பவேதனைப்படுகிறேன்‌. 


குழநீதையை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்குத்‌ 
தெரிந்தால்தான்‌ உங்களுக்கு சிரமம்‌ தெரியும்‌, நீங்கள்‌ 
அவர்களை கிறிஸ்துவிடம்‌ அழைத்துச்‌ சென்றீர்களா 
இல்லையா என்பதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ அந்த நபர்களை 


சமமாக நடத்துவார்கள்‌. 


ஏனென்றால்‌ எல்லோரும்‌ தேவனின்‌ குடும்பத்தில்‌ அவரால்‌ 
பிறந்தால்‌ மட்டுமே அந்த அக்கறை அவருக்கு வரும்‌. 


யாக்கோபு 1:18, அவர்‌ சித்தங்கொண்டு தம்முடைய 
சிருஷ்டிகளில்‌ நாம்‌ முதற்பலன்களாவதற்கு நம்மைச்‌ சததிய 
வசனத்தினாலே ஜெநிப்பித்தார்‌. 


1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, 
என்றென்றைக்கும்‌ நிற்கிறதும்‌ ஜீவனுள்ளதுமான 
தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்‌ 
ஜெநிப்பிக்கப்பட்டிருககிறீர்களே. 


இயேசு கிறிஸ்துவின்‌ வார்த்தைகளை நினைவில்‌ 
இருக்கிறதா? 


மத்தேயு 9:37-38, தம்முடைய சீஷர்களை நோக்கி: அறுப்பு 
மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்‌; 38. ஆதலால்‌, அறுப்புக்கு 
எஜமான்‌ (அறுவடையின்‌ எஜமான்‌ தமது அறுப்புக்கு 
வேலையாட்களை அனுப்பும்படி அவரை 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்றார்‌. 


2. Warns his children பிள்ளைகளை எச்சரிப்பது. 


1 கொரிந்தியர்‌ 4:14, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான்‌ 
இவைகளை எழுதவில்லை, நீங்கள்‌ எனக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளென்று உங்களுக்குப்‌ புத்திசொல்லுகிறேன்‌. 


'உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான்‌ இவைகளை 
எழுதவில்லை” 


இந்த அதிகாரத்தில்‌ கொரிந்தியர்கள்‌ மீது பவுல்‌ மிகவும்‌ 
கடுமையாக நடந்து கொண்டார்‌. அவர்கள்‌ மனநீதிரும்பும்படி 
அவர்களின்‌ பெருமை மற்றும்‌ அகங்கார மனப்பான்மையைக்‌ 
காட்ட அவர்‌ கிண்டலைப்‌ பயன்படுத்தினார்‌ (4: 8-10). 
இருப்பினும்‌, இதில்‌ அவரது உண்மையான புள்ளி 
என்னவென்றால்‌, அவர்‌ அவர்களை தனது எதிரிகளாகக்‌ கருதி 


அவர்களை வெட்கப்பட விரும்பியதால்‌ அல்ல, மாறாக அவர்‌ 
அவர்களை தனது பிள்ளைகளாகக கருதி அவர்களை எச்சரிக்க 


விரும்பியதால்‌. அவரை எழுதத்‌ தூண்டியது கசப்பு காரணமாக 
அல்ல, அன்பு காரணமாக ஆகத்தான்‌ அவ்வாறு எழுதினார்‌. 


அவர்களுடைய பெருமையும்‌ ஆணவமும்‌ அவர்களையும்‌ 
சபையையும்‌ புண்படுத்தும்‌ என்று பவுல்‌ அவர்களுக்கு 
எச்சரிக்க வேண்டியிருநீதது. சரிபார்க்கப்படாவிட்டால்‌, அது 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ பிளவுகளை ஏற்படுத்தும்‌. 


3. Encourages his children பிள்ளைகளை 
உற்சாகப்படுததுதல்‌. 

1 கொரிந்தியர்‌ 4:16, ஆகையால்‌, என்னைப்‌ 

பின்பற்றுகிறவர்களாகுங்களென்று உங்களுக்குப்‌ புத்தி 

சொல்லுகிறேன்‌. 


புத்திமதி என்ற சொல்லின்‌ அர்த்தம்‌ “ஒரு செயலுக்குத்‌ 


தூண்டுவது ”. பவுல்‌ அவர்களைச்‌ செய்யும்படி 
கேட்டுக்கொண்டது அவரை முன்மாதிரியாக 
பின்பற்றுவதாகும்‌. 


ஒரு தநீதை தனது பிள்ளைகளை அறிவுறுத்துகிறார்‌ 


* தனது அறையை சுத்தமாக வைத்துக்கொள்ள, 
* விருநதினரிடம்‌ எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌ 
என கற்பிப்பது, 


* பெரியவர்களை மதிப்பது மற்றும்‌ 


* வாழ்க்கையில்‌ நிறைய காரியங்களை போதிப்பது. 


அதேபோல்‌, ஆவிக்குரிய தந்தை தம்‌ ஆவிக்குரிய 
பிள்ளைகளுக்கு கீழ்கண்ட விஷயங்களில்‌ அறிவுறுத்த 
வேண்டும்‌ 


தேவனை நம்புவது, 

பாவத்தை விட்டு மனம்‌ திரும்புவது, 
வார்தீதைக்கு கீழ்படி வது, 

ஆவிக்குரிய வரங்களை உபயோகப்படுதீதுவது, 
மற்றவருக்கு சேவை செய்வது, 


ட வே லு ஆ. ஆடு 


அவர்களுக்கு விரோதமாய்‌ பாவம்‌ செய்தவர்களை 
மன்னிப்பது, 

உபாத்திரவங்களில்‌ பொறுமையாய்‌ இருக்க, 
இடைவிடாமல்‌ ஜெபிக்க, 

வேதத்தை படிப்பது, 

அவர்களின்‌ விசுவாசத்தை பகிரநீதுகொள்ள மற்றும்‌ 
தரித்திரருக்கு கொடுப்பது. 


ஆட கட ஆ. ஆ 


ஒருவர்‌ மற்றவர்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும்‌, 
இதனால்‌ அவர்களின்‌ ஆவிக்குரிய நலன்‌ மற்றும்‌ 
முன்னேற்றததிற்கான அருவுறைகளை அன்புள்ள 
இதயத்திலிருந்து அறிவுரைகள்‌ மற்றவர்களுக்கு கொடுக்க 
முடியும்‌. 


எபிரேயர்‌ 10:25, சபை கூடிவருதலைச்‌ சிலர்‌ 
விட்டுவிடுறெதுபோல நாமும்‌ விட்டுவிடாமல்‌, 
ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லக்கடவோம்‌; நாளானது 
சமீபித்துவருறெதை எவ்வளவாய்ப்‌ பார்க்கறீர்களோ 
அவ்வளவாய்ப்‌ புத்திசொல்லவேண்டும்‌. 


ஒரு சபையாக நாம்‌ ஒன்றாகச்‌ சந்திக்கும்போது அது 
ஒருவருக்கொருவர்‌ அறிவுறுத்துவதற்கான 
நோக்கத்திற்காகவும்‌ செய்யப்படுகிறது! 


4. Set himself as an example தன்னை ஒரு 
உதாரணமாக முன்மாதிரியாக காண்பிக்க 
வேண்டும்‌. 


1 கொரிந்தியர்‌ 4:16-17, ஆகையால்‌, என்னைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாகுங்களென்று உங்களுக்குப்‌ புத்தி 
சொல்லுகிறேன்‌. 17. இதினிமித்தமாக, எனக்குப்‌ 
பிரியமும்‌, கர்த்தருக்குள்‌ உண்மையுமுள்ள என்‌ குமாரனாகிய 
தமோத்தேயுவை உங்களிடத்தில்‌ அனுப்பினேன்‌; நான்‌ எங்கும்‌ 
எந்தச்‌ சபையிலும்‌ போதித்துவருகிறபிரகாரம்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளான என்‌ நடக்கைகளை அவன்‌ உங்களுக்கு 
ஞாபகப்படுததுவான்‌. 


1 கொரிந்தியர்‌ 4:8-13 ல்‌ பட்டியல்‌ போடுகிறார்‌, 
காரியங்களை செய்வதில்‌ என்னைப்‌ பின்பற்றுங்கள்‌, 

* கிறிஸ்துவினிமித்தம்‌ பைத்தியக்காரர்‌, 

* உலகத்துக்கும்‌ தூதருக்கும்‌ மனுஷருக்கும்‌ 

வேடிக்கையாக, 

* பசியுள்ளவர்களும்‌, 

* நிர்வாணிகளும்‌, 

* தங்க இடமில்லாதவர்கள்‌ 
ராஜ்யதீதிற்காக கடுமையாக நடத்தப்படுதல்‌. 
என்னை பின்பற்றுங்கள்‌, 

 சகித்தல்‌, 


சொந்த கைகளால்‌ வேலை செய்தல்‌, 


Vv 
* வையப்பட்டு, ஆசீர்வதிக்கிறோம்‌, 
டர துன்பப்பட்டு, சகிக்கிறோம்‌, 

அ 


தூஷிக்கப்பட்டு, வேண்டிக்கொள்ளுகிறோம்‌. 


கிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ உங்கள்‌ ஜீவனை இழக்கத்‌ தயாராக 
இருப்பதிலும்‌, சுவிசேஷத்திற்காக, ஆறுதலுடனும்‌ வாழும்‌ 
வாழ்க்கையில்‌ மரிப்பதற்கும்‌ உங்கள்‌ எதிரிகளுக்கு 
கிறிஸ்துவைப்‌ போன்ற விதத்தில்‌ பதிலளிப்பதிலும்‌ எங்களை 
பின்பற்றுங்கள்‌. 


பவுல்‌ இந்த கொரிந்தியர்களை மிகவும்‌ நேசித்தார்‌ இந்த 
கடிதத்தை அனுப்புவதில்‌ அவர்‌ இருப்தியடையவில்லை, 
ஆனால்‌ அவர்‌ தனது அன்பு மகன்‌ தீமோத்தேயுவை அனுப்ப 
விரும்பினார்‌. 


பிலிப்பியர்‌ 2:20-21, அதேனென்றால்‌, உங்கள்‌ காரியங்களை 
உண்மையாய்‌ விசாரிக்கிறதற்கு என்னைப்போல மனதுள்‌ 
ளவன்‌ அவனையன்றி வேறோருவனும்‌ என்னிடத்திலில்லை. 
21. மற்றவர்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குரியவை 
களைத்‌ தேடாமல்‌, தங்களுக்குரியவைகளையே 


தேடுகிறார்கள்‌. 
அவர்களிடையே தீமோத்தேயுவின்‌ வேலை என்ன? 


பவுலின்‌ வழிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக. 
தீமோத்தேயு பவுலின்‌ கோட்பாட்டை அவர்களுக்கு 
நினைவுபடுத்தவில்லை ஆனால்‌ அவருடைய வழிகளை 
போதித்தார்‌. கொரிந்தியர்களுக்கு நடத்தை பிரச்சினை 
இருந்தது, எனவே பவுல்‌ அவர்களிடையே எப்படி வாழ்ந்தார்‌ 
என்பதை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும்‌. 


ஒரு தந்தைக்குத்‌ தெரியும்‌, அவர்‌ தனது பிள்ளைகளுக்கு ஒரு 
நல்ல முன்மாதிரி ஆக தம இருக்க வேண்டும்‌ என்று, 
ஏனென்றால்‌ அவருடைய உதாரணம்‌ அவருடைய 
வார்த்தைகளுக்கு முரணானால்‌, அவருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய நல்ல போதனையை விட மோசமான 


முன்மாதிரியைப்‌ பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள்‌ அதிகம்‌ 
உள்ளது. 


5. Father disciplines his children தகப்பன்‌ 
பிள்ளைகளை சரி செய்கிறார்‌. 


1 கொரிந்தியர்‌ 4:18-21, நான்‌ உங்களிடத்திற்கு வருறெதில்லை 
என்கிறதாகச்‌ சிலர்‌ இறுமாப்படைநதிருக்கிறார்கள்‌. 19. 
ஆகிலும்‌ கர்த்தருக்குச்‌ சித்தமானால்‌ நான்‌ சீக்கிரமாய்‌ 
உங்களிடததிற்கு வநது, இறுமாப்படைந்திருக்கிறவர்‌ 
களுடைய பேச்சையல்ல அவர்களுடைய பெலத்தையே 
அறிந்துகொள்வேன்‌. 20. தேவனுடைய ராஜ்யம்‌ பேச்சிலே 
அல்ல பெலத்திலே உண்டாயிருக்கிறது.21. உங்களுக்கு 
என்னவேண்டும்‌? நான்‌ பிரம்போடு உங்களிடத்தில்‌ 
வரவேண்டுமோ? அல்லது அன்போடும்‌ சாந்தமுள்ள 
ஆவியோடும்‌ வரவேண்டுமோ? 


நான்‌ ஒரு பிரம்போடு வரவா அல்லது அன்போடு, 
மென்மையான மனப்பான்மையுடன்‌ உங்களிடம்‌ வரவா ? 
கொரிந்துவில்‌ பெருமை ஆணவம்‌, பிளவுபடுத்தும்‌ 
விசுவாசிகள்‌ ஒரு குழு இருந்தது. பவுல்‌ போய்விட்டதால்‌ 
அவர்கள்‌ பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள்‌ நினைத்தார்கள்‌, 
பவுல்‌ ஒருபோதும்‌ திரும்பி வரமாட்டார்‌ என்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. அவர்கள்‌ பெரிதும்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொள்ளுகிறார்கள்‌ என்பதை பவுல்‌ உணர்த்த விரும்புகிறார்‌! 
அவர்‌ அவர்களிடம்‌ விரைவில்‌ வருகிறார்‌ அவர்களின்‌ எல்லா 
வார்த்தைகளுக்கும்‌ பின்னால்‌ ஏதேனும்‌ தெய்வீக வல்லமை 
இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பார்‌. 


ஒழுக்கம்‌ முக்கியமானது. 


அன்பு எளிதானது அல்ல, பொதுவாக சொல்லுவார்கள்‌. அன்பு 


, தேவைப்படும்போது உண்மையில்‌ ஒழுங்குபடுத்துகிறது. 


ஒழுக்கமற்ற பிள்ளையை கொண்ட பெற்றோர்கள்‌ 
அவர்களின்‌ குழந்தை மேல்‌ சுயநலமாக இருப்பார்கள்‌. இது 
ஆவிக்குரிய ரீதியில்‌ உண்மை. 


ஆவிக்குரிய ரீதியில்‌ என்னை ஒழுங்குபடுத்த தயாராக 
உள்ளவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


பிரம்பை பயன்படுத்த வேண்டியிருக்கும்‌ போது அதைப்‌ 
பயன்படுததப்‌ போகிற ஒரு அன்பான தந்தையின்‌ சிறந்த 
எடுததுக்காட்டு இது! 


அவர்‌ ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கும்‌ போது 
ஒழுங்கு படுத்தப்‌ போகிறார்‌, அழைக்கப்படுகையில்‌ 
மென்மையாக நேசிக்கப்‌ போகிறார்‌. 


ஆனால்‌ முடிவு அவர்களுடையது. 
அதை உங்கள்‌ பிள்ளைகளிடம்‌ எப்போதாவது 
சொல்லியிருக்கிறீர்களா? 


எப்போதும்‌, “இதே தேர்வு உங்களுடையது. நீங்கள்‌ 
எனக்குக்‌ கழ்ப்படிந்தால்‌, எல்லாமே அருமையாக இருக்கும்‌, 
ஆனால்‌ நீங்கள்‌ எனக்குக்‌ கீழ்ப்படியவில்லை, என்றால்‌ 
அதற்கான விளைவுகளையும்‌ நீங்கள்‌ காண்பீர்கள்‌. ” 


10 


